GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN / 467 / 2009 - 11. 
[R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 2 .40 Paise . 


RAMI 


TOF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


(11 


GOVERN 


ITVA I PRE 


2 


PRESA 


AVERA 


Beton 


ADUS 


UMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


No . 51 ] 


CHENNAI, WEDNESDAY, DECEMBER 30 , 2009 

Margazhi 15 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION 


Tamil Nadu Electricity Regulatory Commission — Notification 


584 - 585 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


586 -587 


DTP _ VI -2 (51) — 1 


[583] 


584 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION 


Notification No. TNERC /NCES Regn ./ 16 /6 , dated 14 - 12 -2009 


[Lr. No . TNERC/ BA /AD (L )/F. Notification /D1733/ 2009.) 


No. VI(2 )/660 /2009 . 


Whereas the Tamil Nadu Electricity Regulatory Commission under Section 61(h ) read with Section 86 (1 )(e ) and 
Section 181 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003), specified and notified in the Tamil Nadu Government 
Gazette , dated the 27th February 2008 , the Power Procurement from New and Renewable Sources of Energy 
Regulations, 2008 . 


And , whereas it is considered necessary to issue certain amendments to the above Regulations and such amendments 
shall be subject to the condition of the previous publication and accordingly undergone such previous publication . 


Now , therefore , in exercise of the powers conferred under Section 61(h ) read with Section 86 ( 1) ( e ) and Section 181 of 
the said Electricity Act, 2003 (Central Act 36 of 2003), and all other powers enabling it in that behalf, the Tamil Nadu Electricity 
Regulatory Commission hereby makes the following Amending Regulations to the Power Procurement from New and 
Renewable Sources of Energy Regulations, 2008 (herein referred to as the Principal Regulations) issued under Notification 
No . TNERC /NCES Regn ./ 16 /1 , dated 8th February, 2008 and published in Part VI - Section 2 of the Tamil Nadu Government 
Gazette , dated the 27th February 2008 . 


AMENDING REGULATIONS 


1. Short title and commencement: 


( a ) These Regulations may be called the Power Procurement from New and Renewable Sources of Energy 
( Amendment) Regulations , 2009. 


(b ) They shall come into force on the date of their publication in the Tamil Nadu Government Gazette. 


2. Amendment of regulation 2 of the Principal Regulations : 


In sub -regulation ( 1) of regulation 2 of the Principal Regulations , after clause (1), the following clauses shall be 
inserted , namely: 


“ (f1) Inter connection pointmeans the interface point of renewable energy generating facility with the transmission 
system or distribution system , as the case may be: 


( a ) in relation to wind energy projects and Solar Photovoltaic Projects, inter-connection point shall be line 

isolator on outgoing feeder on HV side of the pooling sub -station ; 


(b ) in relation to small hydro power, biomass power and non fossil fuel based cogeneration power projects and 

Solar Thermal Power Projects, the inter-connection point shall be line isolator on outgoing feeder on HV side 
of generator transformer ;" 


" (f2) Interface line means the electric line between the interconnection point and the nearest point at which the 
electricline could technically be connected to the existing grid or distribution system ”. 


(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
17th December 2009. 


R . BALASUBRAMANIAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


Dec . 30 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


585 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 
( அறிவிக்கை எண் த . மி . ஒ. ஆ ./ மரபுசாரா எரிசக்தி ஆதாரங்கள் ஒழுங்குமுறைவிதி 16 /6 , 14 - 12 - 2009 நாளிட்டது ) 

( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதன் தமிழாக்கம் ) 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/2003) 86 (1)(e) பிரிவுடனும் 
மற்றும் 181ஆம் பிரிவுடனும் சேர்த்துப் படிக்கப்படும் 61(h ) பிரிவின்படி 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் 
2008ஆம் ஆண்டு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மின்திறன் ஒழுங்குமுறை விதிகளைக் 
குறித்துரைத்துள்ளது மற்றும் வெளியிட்டுள்ளது என்பதாலும் , 


மற்றும் மேலேயுள்ள ஒழுங்குமுறை விதிகளைத் திருத்துவதற்கு ஒருசில திருத்தங்களைப் பிறப்பிப்பது அவசியமெனக் கருதுவதாலும் 
மற்றும் முந்திய வெளியீட்டின் வரையறைகளுக்கு உட்பட்டிருத்தல் வேண்டும் மற்றும் அதற்கிணங்க அத்தகைய முந்திய வெளியீடு 
செய்யப்பட்டுள்ளபடியாலும் , 


தற்போது , அதற்காக மேற்சொன்ன 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 36 / 2003 ) 86 (1)(e ) பிரிவுடனும் மற்றும் 181ஆம் 
பிரிவுடனும் சேர்த்துப் படிக்கப்படும் 61(1) பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் 
அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , இதன்மூலம் , 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் 
நாளிட்ட அறிவிக்கை எண் த .மி . ஒ . ஆ ./ மரபுசாரா எரிசக்தி ஆதாரங்கள் ஒழுங்குமுறைவிதி / 16/1- இன்படி பிறப்பிக்கப்பட்ட மற்றும் 2008ஆம் 
ஆண்டு பிப்ரவரி 27ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பகுதி VI- பிரிவு 2இல் வெளியிடப்பட்ட ( இதன்பின்பு இதில் முதன்மை ஒழுங்குமுறை 
விதிகள் என்று குறிப்பிடப்படும் ) 2008ஆம் ஆண்டு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் 
மின்திறன் ஒழுங்குமுறை விதிகளுக்கு பின்வரும் திருத்தம் செய்யும் ஒழுங்குமுறை விதிகளைச் செய்கிறது : 


திருத்தம் செய்யும் ஒழுங்குமுறை விதிகள் 


1 . குறுந்தலைப்பு மற்றும் தொடக்கம் : 


(a ) இந்த ஒழுங்குமுறை விதிகள் , 2009ஆம் ஆண்டு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கொள்முதல் 
செய்யப்படும் மின்திறன் (திருத்தம் ) ஒழுங்குமுறைவிதிகள் என்று அழைக்கப்பெறும் . 

(b ) இவை, தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் . 


2 . முதன்மை ஒழுங்குமுறை விதிகளின் 2ஆம் ஒழுங்குமுறைவிதியின் திருத்தம் : 


முதன்மை ஒழுங்குமுறைவிதிகளின் 2ஆம் ஒழுங்குமுறைவிதியின் (1) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியில் , (1) கூறுக்குப் பின்பு, 
பின்வரும் கூறுகள் புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன : 

(fl ) இடையிணைப்பு முனை ( Inter - connection Point ) என்பது , மின் செலுத்தல் அமைப்பு அல்லது , நேர்வுக்கேற்ப , மின்பகிர்மான 
அமைப்பு வசதியுடன் புதுப்பிக்கத்தக்க மின்உற்பத்தியின் இடைதள முனை (Interface Point ) என்று பொருள்படும் ; 


( a ) காற்றாலை மின் திட்டங்கள் மற்றும் சூரிய ஒளி மின்உற்பத்தித் திட்டங்கள் ( Solar Photovoltaic Projects ) தொடர்பாக , 
இடையிணைப்பு முனையானது, கூட்டிணைப்பு துணை மின் நிலையத்தின் உயர் அழுத்தப் பக்கத்தின் வெளியேற்றும் மின்னூட்டியின் ( Outgoing 
feeder ) மின்தொடர் தனிமைபடுத்தியாக (Line Isolator ) இருக்கும் . 


(b ) சிறிய நீர் மின் நிலையம் தொடர்பாக , உயிர்க்கூளம் , மற்றும் மக்காத எரிபொருள் அடிப்படையிலான இணை மின்உற்பத்தித் 
திட்டங்கள் மற்றும் சூரிய வெப்ப மின்சக்தித் திட்டங்கள் (Solar Thermal Power Projects ) இடையிணைப்பு முனையானது , மின்னாக்க 
மின்மாற்றியின் உயர் அழுத்தப் பக்கத்தின் வெளியேற்றும் மின்னூட்டியின் மின்தொடர் தனிமைபடுத்தியாக இருக்கும் . 

( 12 )இடைதள மின்தொடர் என்பது , இடையிணைப்பு முனை மற்றும் அருகிலுள்ள மின் கட்டமைப்பு அல்லது மின்பகிர்மான அமைப்புடன் 
தொழில்நுட்ப ரீதியாக முனைக்கும் இடையேயுள்ள மின் தொடர் என்று பொருள்படும் . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 008 , 
2009 டிசம்பர் 17 . 


இரா . பாலசுப்பிரமணியன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


586 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS . 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody, they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , 
Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo - Indian Schools 
as the case may be for cancellation : 


C .N .C . 
Number. 


Name of the Candidate 

and Institution . 


Register Number 
and Certificate 

Number. 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


( 1) 


(2 ) 


( 3 ) 


(4 ) 


(5 ) 


(6 ) 


No. VI(2 )/661/2009. 

Sasikumar, S ., 
Government Polytechnic 
College , 
Coimbatore . 


1030165 
136757 


April 1999 


Lr. No. 114556 /M4 /2009, 

14 - 11- 2009. 


Electrical and 
Electronics 
Engineering 
First Class 
with Honours 


No . VI(2 )/662/2009 . 


April 2004 


2115731 
B . 118474 


Rajsundar , P ., 
Kalaivanar N . S . K . 
Polytechnic College , 
Chenbagaramanpudur. 


Electrical and 
Electronics 
Engineering 
First Class 


Lr. No. 109395 /M4/2009 , 

11 - 12 -2009. 


No . VI( 2 )/663/2009. 


1846060 
B 92016 


April 2001 


Vijayan , E ., 
C . P . C .L . Polytechnic , 
Manali , 
Chennai-68 . 


Petroleum 
Engineering 
First Class 


Lr. No . 114191 /M2/ 2009, 

11- 12 -2009. 


No . VI (2 )/664/2009 . 


D . Babu 

(07 -6 - 1976 ) 


January 1997 


TES 
Second Class 


Lr. No. 116550 / _ 14 (3)/ 2009 , 

12 - 12 - 2009 . 


068952 
SC 150692 
387500 
SC 0251050 


January 1999 


TTS 


Second Class 


No. VI(2 )/665 /2009 . 

Angammal , P . 


May 1984 


26687 
MB 064383 
MB 053031 


Lr. No. 116700 /14 (3)/ 2009, 

12 - 12 - 2009 . 


TEH 
First Class 
TTH 
Second Class 


V . K . JEYAKODI, 
Principal Secretary and Commissioner of 
Technical Education and Chairman , 

Board of Examinations, 
Guindy, Chennai-600 025 . 


Dec . 30 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


587 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 
( 4 ) 


( 3) 


( 6 ) 


No . VI( 2 )/ 666/ 2009 . 


Trichy : 


207170 


April 1991 


மெட்ரிக் 


J . Kathiresan , 
YWCA Matric . School, 
Trichy -14 . 


ந . க . எண் 151133/ எம் - 2 / 2009, 

14- 12- 2009 . 


834649 


March 2002 


மெட்ரிக் 


Valarmathi , A . , 
Shakespeare 
Matric . School , 
Trichy . 


842239 


March 2005 


மெட்ரிக் 


Namrata Ramakrishna , 
St . James Matric . 
Higher Secondary School, 
Trichy . 


897468 


March 2007 


மெட்ரிக் 


Gokulnath , N . , 
Alphaplus Matric . 
Higher Secondary School , 
Trichy . 


Villupuram : 


906791 


March 2007 


மெட்ரிக் 


Vinoth Kumar , T . , 
AKTACA Matric . 
Higher Secondary School. 
Kallakurichi . 


க . கமலா, 
கூடுதல் செயலாளர் , 
மெட்ரிக்குலேஷன் தேர்வுக் குழுமம் , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


